





இருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆனம்‌ 
24-வது மகாசந்நிதானம்‌ ட்‌ 
ஸரீ-ல-ஸரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 


இரச நறம்பலம்‌ 





ஈன்புரத்‌ தலவரலாறு 


ரு க்தார்பளெருமணம்‌) ர 7 1 


இஃது 
இவ்வாலய பரம்பரைக்‌ தருமகர்த்தா 
தருமபுர. ஆதீன 
24-வது மகா.சக்கிதானம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ சண்ழுகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகளின்‌ 
திருவுள்ளத்தின்படி 


ஆச்சா ள்புரம்‌ 
கலாக்த்தியாகராஜ ௬வாமி தேவீஸ்தானத்தில்‌. 
வெளியிடப்பெற்றக 


7943 


[விலை அணா 2. 


“முதற்பதிப்பு 800 பிரதிகள்‌ 1941, 
இரண்டாம்‌ பதிப்பு 1000 பிரதிகள்‌ 1943, 


பொருளடக்கம்‌ 


ஒதுவ யவன. 


_ தலமும்‌ இருப்பிடமும்‌ 
தலப்‌ பெயர்கள்‌ 
- கோமிலமைப்பு 





கித்திய பூஜைகளும்‌ திருவிழாக்களும்‌ 
சொத்துக்கள்‌ . 
திருப்பணி 


சமயப்பணி 






புராணங்களும்‌, திருப்பாடல்களும்‌ 


. உ 


இருச்சிம்‌ றம்பலம்‌ 


ஆச்சாள்புரத்‌ தலவரலாறு 


1. . தலமும்‌ இருப்பிடமும்‌ 


அசகனமர்ந்த அன்‌ பினராய்‌ அறுபகைசெழ்று 
ஐம்புலனும்‌ ௮டக்கிய ஞானப்புகனுடையோர்தம்‌ 
உள்ளப்‌ புண்டரிகத்‌ துள்ளிருக்கும்‌ புரராணஞகூய 
இறைவன்‌, காணாத அருவிலுக்கும்‌ உருவினுல்கும்‌ 
காரணமாய்‌ நிகழ்குறியாம்‌ சிவலிங்கம்‌ முதலாய 
இிருமேணிசளிடத்து எழுக்கருளியிருக்து, பூ கைக்‌ 
கொண்டு தன்‌ பொன்னடி போற்றியும்‌, காக்கைக்‌ 
கொண்டு தன்‌ சரமம்‌ கவிழ்‌.றியும்‌ வழிபாடுடுசப்யும்‌ 
ஆன்மாக்களுக்குப்‌ பந்தம்‌ அறுத்து அ:இ.த.கமில்‌ 
இன்பத்து அழியாவிட்டினை அளித்து, அருள்பாலிக்‌ 
கும்‌ தலங்கள்‌ எண்ணில. அவைகளுள்‌ சோணாட்‌ 
டல்‌ கொள்ளிட கதிக்குத்‌ தென்பால்‌ விளங்குவன 
வற்றுள்‌ ஆச்சான்புரம்‌ என்பதும்‌ ஒன்று. 


* தஞ்சை ஜில்லா சீகாழி தாலுக்காவில்‌, மாயூர 
மிருந்து சென்னைக்குச்‌ செல்லும்‌ புகைவண்டிம்‌ 
பாதையிலுள்ள கொள்ஸிடம்‌ என்னும்‌ புகை 
வண்டி. கிலையத்திலிருக்அ கிழக்கே 8. க்க 
லிருக்கற௮. மட்சாலை வழியாகச்‌ செலைலாம்‌. 
வண்டி. வசதிகளும்‌ உண்டு. 





2 
2. தலப்பெயர்கள்‌ 


இவலோகம்‌, நல்லூர்‌, திருமணவை, முத்‌இபுரம்‌, 
ஆச்சாள்புரம்‌ எனப்‌ பலபெயர்கள்‌ இத்தலத்துக்கு 
வழங்கப்படுகின்‌ றன. 


சிவலோகம்‌:- வ௫ிட்டர்‌ முதலிய முனிவர்‌ 
கட்குச்‌ சிவலோகம்‌ காட்டியருளியதால்‌ இத்தலத்‌ 
திற்கு இப்பெயர்‌ வந்தது. 


நல்லூர்‌:- ஆதியில்‌ பிரமதேவன்‌ பல தலங்‌ 
களையும்‌ வணங்கிக்கொண்டு சிகாழிக்குப்‌. போகுங்‌. 
கர்ல்‌ -இத்தலத்தில்‌ உள்ள மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ 
முதலியவற்றின்‌ இகிறப்புக்களையும்‌ செழிப்பான 
பலவளங்களையும்‌ கண்டு “இஃது ஓர்‌ கல்லூர்‌ இகம்‌? 
என்ததியால்‌ இப்பெயர்‌ வச்தது. 


மண வை- -முத்திபூரம்‌:-- சைவ சமய முதற்‌ 
குரவராகயகிதிருஞான சம்பக்தப்பெருமான்‌, தமது 
திருமணத்தில்‌ தம்‌ மனைவியரோடும்‌ அடியரர்க 
ளோடும்‌  பரிசனங்கள்‌ புடைசூழ எழுக்தருளி, 
இறைவனருளால்‌ தோன்றிய. சோதியிற்‌ கலந்து 
மூத்தி எய்தினமையின்‌ மணவை, முத்தஇிபுரம்‌. 
என்னும்‌. பெயர்களும்‌ வழங்கலாயின. 


ஆச்சான்புரம்‌:- ஆயாள்புரம்‌, ஆச்சாள்புரம்‌ 
என மருவியது. திருஞானசம்பக்த சுவாமிகளது 
திருமணகாலத்தில்‌ அம்மையார்‌. பேதமின்றி 


5 


யாவர்க்கும்‌ திருவெண்ணீறு அளித்து, சோதியுட்‌ 
புகுவித்த தலமாதலின்‌ இப்பெயர்‌ -பெற்றது. 
(ஆயாள்‌-அம்மையார்‌. புரம்‌-ஊர்‌,) 


8. கோயிலமைப்பு 


ஆலயம்‌ ஊருக்கு நடுவில்‌ இரண்டு பிராகாரங்‌ 
களுடன்‌ விளங்குகிறது. உயரச்‌ தமதில்களால்‌ சூழப்‌ 
பெற்றன. முன்புறத்தில்‌. இராஜகோபுரக்தோடு 
கூடிய வாயில்‌ அழகு செய்றது. சுவாமியும்‌, 
அம்மனும்‌ இழக்கு முகமாக எழுத்தருளியிரு£்து 
காட்சி யளிக்கின்றார்கள்‌. வெளிப்பிராகாரத்தி 
௮ள்ள நூற்றுக்கால்‌ மண்டபத்தில்‌ திரஞான 
சம்பந்தர்‌ தோத்திரபூரணி அம்மையாரோடு தனிக்‌ 
கோயிலாக விளங்குகின்றார்‌. பக்கத்தில்‌ சனீஸ்வரர்‌ 
பிரதிட்டை செய்யப்பட்டிருக்‌இன்றார்‌. . இம்மண்ட 
பத்திற்குத்‌ தென்பால்‌ காரியாலயம்‌ இருக்கிறது, 


வெளிப்பிராகா. ரத்தில்‌ தென்டுழக்கில்‌ மடைப்‌ 
பள்ளி இருக்கிறது. தென்மேற்கில்‌ மாவடிவிகரய 
கரும்‌, மேற்கில்‌ முருகக்கடவுஞம்‌ எழுக்தளி யிருக்‌ 
இன்றார்கள்‌. வடமேற்டில்‌ அம்மையார்‌ ஆலயமும்‌, 
வடழக்கில்‌ யாகசாலையும்‌ விளங்குகன்‌ றன. 

உட்பிராகாரத்தில்‌ தெற்குத்‌ திருமாளிகைப்‌ 
பத்தியில்‌ ௮றுபான்மும்மை காயன்மார்கள்‌ காட்‌௫. 
யளிக்கின்றார்கள்‌. மேலைக்‌ திருமாளிகைப்பத்‌இ.ில்‌ : 


கீ 


. சோமாஸ்கந்தர்‌, இலக்குமி, விகாயகர்‌, முருகன்‌, 
"சந்திரசேகரர்‌ மூதலா௫ய உற்சவமூர்த்திகள்‌ எழுக 
தருளி இருக்கின்றனர்‌. வடக்குக்‌ திருமாஸிகைப்‌ 
பத்தியில்‌: பூகைலாச நாதர்‌, காக தாதர்‌, சுந்தரே 
சுவரர்‌, விசுவகாதர்‌, மாதுருபூகேஸ்வரர்‌ ஆடயோர்‌' 
பிரதிட்டை செய்யப்பட்டிருக்கன்‌ றனர்‌. அர்க்கை 
யும்‌ ௮ப்பிராகாரத் திலேயே விளங்குஇன்றுள்‌. 


சுவாமிக்கு முன்னுள்ள மகாமண்டபத்தில்‌ 
வடபால்‌ பள்னியறையும்‌, ௪பையும்‌ இருக்கின்‌ றன. 
இீழ்பால்‌ சூரியன்‌, பைரவர்‌, அப்பர்‌, சுக்தரர்‌, 
சம்பக்தர்‌, சக்திரன்‌ ஆகியோர்கள்‌ பிரதிட்டை 
செய்யப்பட்டிருகிகின்‌ றனர்‌. 


4. மூர்த்திகள்‌ 


இறைவன்‌ திருகசாமம்‌ - 2வலோகத்தியாகர்‌. 
இறைவி இருகரமம்‌ திருவெண்ணீற்றுமை யம்மை, 


சிவலோகத்தியாகர்‌:- வூிட்டர்‌, விசுவாமித்‌ 
திரம்‌, துருவாசர்‌ முதலிய நாற்பத்தெண்ணாயிர 
முணிவர்களுக்குச்‌ சிவலோகச்‌ காட்டிசுயளித்த 
மையின்‌ **“திவலோமதக்‌ தியாகர்‌” எனத்‌ திருகாமம்‌ 
பெற்று விளங்குஇன்ரறுர்‌. ்‌ 


திருவெண்ணீற்றுமை:- இருஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ மணமகளோடும்‌ அ௮டியார்களோடும்‌ 


5 


சோதி ஆலயத்துள்‌ புசக்கபோது மணமக்களிரு 
வர்க்கும்‌ மற்றவர்க்கும்‌ திருவெண்ணீறு . அளித்‌ 
தமையால்‌ “*திருவெண்ணீற்றுமை'' ஏன்ற பெயர்‌ 
அம்மையாருக்கு வழங்கு வருஇன்றது. 


௦. தலப்பெருமை. 


வ௫ட்டர்‌ முதலாகிய முணிவர்களுக்குக்‌ இவ 
லோகக்காட்சுி ய்ளித் தது, முருகப்பெருமான்‌ 
பூசித்து வழிபட்டது, மாக்காதா. என்னும்‌ அற 
௪னால்‌ திருப்பணி செய்யப்பட்டுக்‌. இருவிழாவும்‌ 
நடத்தப்பட்டது, இருஞானசம்பக்த சுவாமிகளது 
திருமணத்தில்‌ யாவருக்கும்‌ ஒருசேர மு.தீதியளித்‌ 
தது, மேலும்‌ அருட்சோதிக்கு ஒளியும்‌ தண்மையும்‌ 
உண்டென அறியாது அ௮க்னியாம்‌ ஏன்று அஞ்சி 
யோடிய அபக்குவர்களையுய்கூட கந்தி பெருமானால்‌ 
மறித்து * வரச்‌ செய்து சேோதியுட்‌ புகுவித்து 
அனவ ஆகிய பல பெருமைகளையுடையது. 


0. புராணலரலாறு 


சிவலோகக்‌ காட்சி அணித்தது:- முன்னொரு 
காள்‌ வூட்டர்‌, பராசரர்‌, பிருகு, சமதக்னி. 
விசுவாமித்திரர்‌, அத்திரி, அருவாசர்‌ முதலிய 


* இதற்கடையாளமாக ஈச்இ வெருட்டி, சக்‌.இமடு என்த 
பெயர்களுடைய இடலும்‌, மடுவும்‌ இருக்கின்றன. 


6 


மாபெரும்‌ இருடிகள்‌ யாவரும்‌ ஒன்றுகூடி. நீறு பூசி 
அக்கமணிக்‌ கலன்கள்‌ அணிந்து, ஐம்புலனடகஇ, 
 அஞ்செழுத்தோதி, பதினாயிர வருடங்கள்‌ கடுந்தவம்‌ 
புரிந்தார்கள்‌. தவத்தின்‌ உறுதியினைக்‌ கண்ட 
இறைவன்‌ கருணையோடு உமாசமேதராய்‌ இடபார 
ரூடராய்க்‌ காட்ச? அளித்து உங்கள்‌ விருப்பம்‌ 
யாது? கூறும்‌'' என்று தஇிருவாய்மலர்ச்‌ தருளினார்‌. 


காட்சியினக்‌ சண்ட முனிவர்கள்‌ ஆனந்த 
ப. ரவசரரய்‌ வீழ்ச்து வணங்கு கடல்‌ விட முண்ட 
கருணா மூர்த்தியே! புண்ணிய முதலே! .சவலோ 
கத்தைக்‌ காணவேண்டும்‌ என்னும்‌ அவா மிக்‌ 
குடையோம்‌. அதனைக்‌ காட்டி அருள்பாலித்தல்‌ 
வேண்டும்‌” என்று ௬_ற, ::அவ்வாருயின்‌ நீங்கள்‌. 
தல்லூருக்கு : வாருங்கள்‌ அங்கு அதைக்‌ காட்டு 
வோம்‌'” என அருள்செய்தான்‌ ஈசன்‌. உடனே 
முணிவர்கள்‌ அங்கு நின்றும்‌ புறப்பட்டுப்‌ பல தலங்‌ 
களையும்‌ வணங்கிக்‌ கொண்டு இங்கு வந்தார்கள்‌. 
பஞ்சாக்கர தீர்த்தத்தில்‌ நீராடி, ஏவலோகங்‌ 
காணும்‌ பெரும்பேறடைந்தோம்‌. என்ற உணர்வு 
மீதுர ஆலயத்துட்‌. சென்று இறைவ வணங்இ 
னார்கள்‌. அவர்கள்‌ முன்னே சிவலோகம்‌ தோன்‌ 
௱ியது. விம்மிதமுற்றார்கள்‌. அக்காட்சியைக்‌ 
காண தீதொடங்இஞார்கள்‌. 


நான்முக னிருக்கையும்‌, காரணன்‌ பதவியும்‌, 
திசைகாப்பாளர்‌ இடங்களும்‌, உருத்திரர்‌ உருத்திர .. 


7] 


மகளிர்களுடன்‌ நெருங்கு இருக்கும்‌ இடமும்‌ சண்‌ 
டார்கள்‌. சரியையாரதி தாற்பாதர்களையும்‌. அனுட்‌ 
டித்துப்‌ பேறுபெற்றோர்கள்‌ அமர்க்தடு மிடமும்‌, 
அறவோர்கள்‌ இருக்குமிடமும்‌, மாதவர்கள்‌ வாழ்க்‌ 
தடுமிடமும்‌, பாரிடத்‌ தலைவர்கள்‌ - சூழ்ந்திடுமிடமும்‌ 
சென்று சென்று கண்டு அஞ்சலி செய்தார்கள்‌. 
இறுதியாக இறைவன்‌ திருமுன்னர்ச்‌ சார்ந்தார்‌ 
கள்‌. அங்கு இன்னரர்‌, சித்தர்‌, தவக்தோர்‌ முதலி 
யோர்கள்‌ சூழ, பிரமனும்‌ மாலும்‌ குறையிரப்ப, 
இந்திராதியோர்‌ தத்தமக்குரிய ஆலவட்டம்‌ வீசதல்‌, 
கண்ணாடி. காட்டுதல்‌ முதலிய தொழில்களைச்‌ 
செய்ய, வாணாசுரன்‌ குடமுழா முழக்க, உலகம்‌ 
யாவையும்‌: ஒருகணத்தி லஜித்து மறுகணத்திலாக்‌ 
கும்‌ வலியுடைய குறட்பூகங்கள்‌ பாடுதல்‌ ஆடுதல்‌ 
புரிய) வேண்டுவார்க்கு வேண்டியன அளித்து 
முருகனுடனும்‌, அம்மையாருடனும்‌ நவமணி 
மண்டபத்திடையே அரியணைமிசை வீற்றிருக்கும்‌ 
கருணாமூர்த்தியாகிய பேரிறைவனை மெய்‌ புளகம்‌ 
போர்ப்பக்‌ கண்டார்கள்‌. :. வீழ்ந்து பணிக்தார்கள்‌. 
அப்போது சிவலோகக்‌ கரட்சி மறைந்தது. முன்‌ 
ணனிருக்தவாறே இறைவன்‌ ஆலயத்திலெழுந்தருளி 
இருந்தான்‌. 


முன்னைய காட்சியையும்‌, பின்னைய காட்யை 
யும்‌ கண்டுதரிசித்த முனிவர்கள்‌ இறைவன்‌ திரு 
 வருளையும்‌, அவர்‌ தமக்கு எளிவந்து காட்சியளித்த 
கருணையினையும்‌ நினைந்து நினைந்து வியந்தார்கள்‌. 


8 


பலவாறாகக்‌ தோத்திரம்‌ செய்தார்கள்‌. கிலகாள்‌ 
இக்தலத்தில்‌ தங்கிக்‌ தத்தம்‌ பெயரால்‌ தீர்த்‌ 
தங்கள்‌ உண்டாக்கி, இறைவழிபாடி.யற்ரரி இத்‌ 
்‌ தலக்தை அ௮ரிதனகன்னு தங்கள்‌ இருப்பிடமாகிய: 
தபோவன த்தை யடைந்தார்கள்‌. 


. மூருகன்‌:- தேவர்கள்‌ புடைசூழ, இறைவன்‌- 
. கொலுவீற்றிருக்குங்கால்‌ சூரன துடலம்‌ பிளந்திட 
விடுத்த ௬டரிலை .நெடுவேல்‌ . வீரன்‌: முருகப்‌ 
பிரான்‌ இறைவலா வணங்கி ஏங்தாய்‌! தேவரீ” 
ரிடத்தில்‌ ஒன்று கேட்டுத்தெரிக்துகொள்ள அவாவு 
இன்றேன்‌”'” என, இறைவரும்‌ ஆணை தந்தனர்‌. 


முருகன்‌ “பூவுலகத்தில்‌ சவலோகத்தையளிம்‌ . 
பதும்‌, தீர்க்க மகிமையுள்ள தும்‌, புண்ணியக்‌ தனை 
வளர்ப்பதும்‌, அருந்தவாகளும்‌ : வாஜனோர்களும்‌: 
்‌ பணிய நீ யென்றும்‌ ம௫ூழ்ந்திருப்பதுமான தலம்‌: 
ஒன்று உரைத்‌ தருளவேண்டும்‌'” என்றனன்‌. திருச்‌ 
செவியேற்ற இறைவனும்‌ உவகை மிக்கு உமை. 
யவள்‌ முகத்தை கோக்க, அம்மையாரும்‌ புன்முறு: 
வலித்தனள்‌. பின்னர்‌ இறைவன்‌ :முருக! மேருவின்‌” 
தென்பால்‌ சோஷூட்டில்‌ சீகாழிக்கு வடக்கே ஓர்‌ 
தலமிருக்கன்றத. அதன்‌ பெயர்‌ இவலோசகம்‌. 
வாஜனோர்களும்‌, இத்தர்களும்‌, முனிவர்களும்‌ நம்மை 
வணங்குதற்காக அங்கு நரடோறும்‌ செல்லுஇருர்‌ 
கள்‌. அங்கு நமது முன்‌ பஞ்சாக்கரதீர்தீதம்‌ இருக்‌ 
கஇன்றது” என அருளிச்செய்தார்‌, ' இதனைக்‌ கேட்ட 


9 


முருகன்‌ இறைவணிடம்‌ விடைபெற்று இத்தலத்து 
வந்து பஞ்சாக்கர தீர்த்தத்திற்‌ படிர்து இறைவ 
னப்‌ பூஏித்துத்‌ திருமூன்‌ நின்றான்‌. “பெருமறை 
யின்‌ முழுமுதலே! சிற்பரமாய்‌ இலங்கு ' ஓங்கும்‌ 
பேரொளியே! அருள்வடிவே! சீர்கொண்ட தனிப்‌ 
பொருளே! சிவலோகத்தியாகா போற” எனம்‌ 
்‌ பலவாறுகத்‌ துதித்து அருள்‌ பெற்றான்‌. ' 


மாந்தாதா:- இவன்‌ அயோத்தி நகர்த்து 
அரசன்‌. சூரியகுலக் தவன்‌, ஒருகாள்‌ கமது குரு 
வான வூட்டமுனிவர்‌ சவகதையிளனைக்‌ கூறி வருவ்‌ 
கால்‌ இத்தலப்‌ பெருமையிஜேயும்‌ கூறக்கேட்டு 
ம௫ழ்ச்சியுடன்‌ வணங்க, “தமியேன்‌ சிவலோகம்‌ 
சென்று பஞ்சாக்கர தீர்த்தத்திற்‌ படிந்து உமை 
'யொருபாகன்‌ திருவடியை வணங்க விரும்புடஇன்‌ 
வறேன்‌. தேவரீர்‌ அருள்‌ புரியவேண்டும்‌!” என்று 
விண்ணப்பித்தான்‌. மூனிவர்‌ “சவ பணிவிடைக்‌ 
குள்‌ சிறஈத்து அருச்சனையே. அவ்வருச்சளையால்‌ 
விஷ்ணு உலகமெல்லாங்‌ கர்த்திடு தொழிலும்‌, 
அவுணர்தம்மை வென்றிடு. வரமும்‌ பெற்றான்‌. 
பிரமன்‌ படைத்த ற்றொழிலைப்‌ பெற்றான்‌. இக்திரன்‌- 
இக்திராணி இளமூலையின்பம்‌ பெற்றான்‌. சந்‌ 
திரன்‌ இறைவர்‌ சடைமிசை மிருக்கப்‌ பெற்றான்‌. 
மற்றைய வானோரும்‌ தத்தமது: குறைகளைப்‌ 
போக்கிக்கொள்ள மண்ணிடத்துவக்து அரன்‌ றணனை 
- அர்ச்‌சிப்பார்‌. ஆகவே சிவார்ச்சளை மிகவும்‌ சிறப்‌ 
புடையது. அதற்குகந்தது சிவலோகமேயாகும்‌. 


10 


மேலும்‌ அங்குச்‌ சென்று திருப்பணிகள்‌ புரிதல்‌ 
மிகுக்த புண்ணியம்‌ தரும்‌. ஆதலால்‌ அங்குச்‌ 
சென்று. தீர்த்தமாடி. இறைவனைப்‌ பணிந்து வருக? 
- என்று கூறி விடைகொடுத்தனுப்பினார்‌. 


அரசன்‌ சேனைகள்‌ சூழ ககர்நீங்கு தில்லை 
முதலாகிய தலங்களைத்‌ தரிசித்துக்கொண்டு இக்‌ 
தலத்து வந்தான்‌. இயற்கைக்‌ காட்சிகளும்‌ உவமை 
வகையால்‌ ஈசன்‌ திருக்கோலத்தை கினைஷவூட்டின. 
பஞ்சாக்கர தீர்த்தத்தில்‌ மூழ்கிப்‌ புனிதநீ றணிந்து 
காட்கடன்‌ முடித்தான்‌. கோயிலினுட்‌ புகுந்தான்‌. 
வணங்கினான்‌. கைகள்‌ சென்னிமிசைக்‌ குவியத்‌ 
"தோத்திரித்தான்‌. சலகாள்‌ தங்கியிருந்து வழிபா 
டஉாற்றினன்‌. ஒரு காள்‌ இறைவனை வணஙக்குங்‌ 
கால்‌ “மன்னவ! இத்தலத்தில்‌ நீ ௮ன்போடு வழி 
பட்டதால்‌ கருதிய யாவும்‌ உனக்குக்‌ கைகூடும்‌” 
என ஆகாயத்தில்‌ ஓர்‌ வாக்கு எழுந்தது. 


அதனைச்‌ செவிமடுத்த ௮ரசன்‌ இறைவனருளை 
வியந்து குருவினுடைய திருவடியை கினைந்து 
ஏத்தினான்‌. ஏவலாளர்களைக்‌ கொண்டு திருப்பணி 
செய்து முடித்தான்‌. தீர்த்தத்திற்குப்‌ படித்துறை 
அமைத்தான்‌. கந்தனவனங்கள்‌ பலவும்‌ உண்‌ 
டாக்கனான்‌. திருவிழாவும்‌ சிறப்புற கடாத்தி 
அயோத்தி: ககரஞ்‌ சார்ச்தான்‌. 


காரகமாமுணிவர்‌:- தஇருகீறும்‌ கண்டிகையுமே 
மெய்ப்பொருளெனக்‌ கொண்டவர்‌. சிவனடியே 


11 


இந்திக்கும்‌ பான்மையர்‌. இமயமகன்று கா௫த்‌ 
தலத்திற்குச்‌ சென்று கங்கா நதிக்கரையில்‌ தங்கு 
பலகாலம்‌ கடுந்தவம்‌ புரிக்கார்‌. இறைவன்‌ விடை, 
மீது காட்சியளித்து “முணிவ! வேண்டும்‌ வரம்யாது? 
கூறுக”: என்ன, முணிவர்‌. பணிக்து அடியேன்‌ 
இனிப்‌ பிறவிக்கடலில்‌ அழுக்தாது, பேரானந்த 
மடைந்து, தேவரீருடைய திருவடி நீழலில்‌ இருக்க 
அருள்செய்யவேண்டும்‌'' என்று விண்ணப்பித்‌ 
தார்‌. அதுகேட்ட இறைவன்‌ * முணிவ ! நீ விரும்பு 
வது அ௮ஃதாயின்‌ சோழகாட்டி லுள்ள சிவலோக 
மென்னும்‌ தலத்தை யடைக; அத்தலம்‌ முத்தி 
யைக்‌ கொடுக்கும்‌. ஆகலின்‌ இக்கங்காநதியில்‌. 
மூழ்குச்‌ செல்லுக '' என்னு அருள்செய்தார்‌. 


முனிவரும்‌ விம்மிதமுற்று இறைவன்‌ ஆக்ஞை, 
யின்படியே அஞ்செழுத்தோதிக்‌ சுங்கையில்‌. மூழ்‌ 
இனார்‌. இறைவன்‌ திருவிளையாடலை யாவர்‌ ௮ றிவார்‌? 
மூழ்க முனிவர்‌ . இத்தலத்து ஓர்‌ தீர்த்தத்தில்‌ 
எழுந்தார்‌. காட்சிகளைக்‌ கண்டார்‌. காட்சிதான்‌ 
யாது? கிலையியற்பொருளும்‌ இயங்கிய ற்பொருளும்‌. 
ஆய .எல்லாம்‌ இறைவன்‌ வடிவமாய்த்‌ தோன்றி 
யதே.  என்செய்தார்‌? தலத்தை மிதிப்பதற்கு . 
அஞ்சினார்‌. தலையாலே நடந்தார்‌. அரன்‌ கோயிலை 
அண்ணிச்‌ சவலோகத்‌ தியாகரைப்‌ பணிந்தார்‌. 
அப்போது “நிருதி திசையில்‌ சென்று தங்குவீர்‌; 
சிலகாளில்‌ திருஞானசம்பக்தன்‌ மாதவர்‌ குழாத்‌ 
தொடும்‌ இத்தலத்தில்‌ வந்து மணஞ்செய்வான்‌. 


19 


அம்மணத்தில்‌ உமக்கு முத்தி'' என அசரீரிவாக்கு 
- எழுந்தது. முணிவரும்‌ அவ்வாக்கன்படியே கிருதி 
இசையைச்‌ சார்ந்து யோகத்தமர்ந்தார்‌. அவ்வா 
இிருக்குங்காலத்தில்‌ சவவுரு தோன்றக்‌ கண்டார்‌. 
. அதனைப்‌ பூசித்து வழிபட்டார்‌. 


சோழகாட்டு அரசன்‌ மு னிவர்‌ பெருமை 
யினையராிந்து இத்தலத்து வந்து இறைவனைப்‌ 
பணிந்து, முணிவரிருப்பிடஞ்‌ சென்று . வழிபட்டு 
அவரிடம்‌ கல்லா௫ிபெற்றான்‌. முனிவர்‌ அரசனைப்‌ 
பார்த்து. “ஈசனுக்குப்‌ பூசனை சிறப்பாக நடத்த 
வேண்டுமென்று எண்ணினேன்‌. திருவருளால்‌ 
இறைவன்‌ ஈண்டுத்‌ தோன்றினன்‌. இவ்விறை 
வனுக்குக்‌ கோயிலொன்ற௮ு அமைத்தல்‌! வேண்டும்‌ '? 
என்று கூற, அரசன்‌ வணங்கி “ஐயனே! அடி 
யேன்‌. ஆலயம்‌ அ௮அமைத்தற்குவேண்டிய௰ பொருளும்‌, 
நாடோறும்‌ பூசனை நடைபெறும்‌ பொருட்டு அதற்கு 
வேண்டிய விக கிலன்‌ முதலியனவும்‌ ' பிறவும்‌. 
இப்பொழுதே தருகின்றேன்‌. தேவரீர்‌ அருள்‌ புரிக”? 
என. விண்ணப்பித்தான்‌. முணிவரும்‌ இசைக்தார்‌. 
சொல்லியபடியே அரசனும்‌ ஏவலாளர்களைக்‌ 
கொண்டு கோயில்‌ எடுப்பித்து, விளை கிலன்களும்‌ 
அளித்தான்‌. பின்னர்‌ முணிவரையும்‌, பெருமானை 
யும்‌ வணங்‌ விடைபெற்றுச்‌ சென்றான்‌. முணிவர்‌ 
அங்கொரு தீர்த்தமும்‌ அமைத்துப்‌ பெருமானைப்‌ 
பூசித்திருக்து திருஞானசம்பச்த சுவாமிகள்‌ திரு 
மணத்தில்‌ முத்திபெற்றார்‌: 


15 


கங்கை:- கர௫யில்‌ கங்காகதி தீரத்தில்‌ தவஞ்‌ 
'செய்திருக்த காக்மாமுணிவருக்கு இறைவன்‌ காட்‌இ 
பளிதீது இத்தல மான்மியத்தைக்‌ கூறுங்கால்‌, 
அதனைக்‌ கேட்டிருந்த கங்கையும்‌ தவம்‌ செய்தாள்‌. 
இறைவன்‌ காட்டி கம்து “விரும்பியது யாது”? என), 
**மேவரீர்‌ காகமாமுணிவருக்குக்‌ கூடிய இவெலோ 
கத்தில்‌ அடி.யாளும்‌ சென்று வணங்க வேண்டும்‌. 
அருள்புரிக ?”? என்றாள்‌. இறைவனும்‌ அவ்வா 
ரூயின்‌ அவர்‌ ஏூய நெறியில்‌ நீயும்‌ செல்க ?? 
என்ன, கங்கை பணித்து இத்தலத்து முனிவர்‌ 
எழுந்த வாவியில்‌ எழுந்தாள்‌. தலத்தை வலமாக 
வந்தாள்‌. அதுகண்ட: மக்கள்‌ பாவரும்‌ ஈதென்ன 
வியப்பு. என்று தக்தமக்குள்‌ வினவிக்கொண்டார்‌ 
கள்‌. தேவர்கள்‌ யரவரும்‌ ஒருங்கு கூடிவகத்து 
* இறையோன்‌ சடைவளர்மானே ! உயிர்க்தொகசை 
புரிந்த பக்தவல்வினைகள்‌ அணைத்தையும்‌ ஒழிக்கும்‌ 
பாவையே! உன்னில்‌ மூழ்கும்‌ பொருட்டு வானவர்‌ 
முதலியோர்‌ காசியில்‌ கின்னைத்‌ 'தேடுவார்களா 
கலின்‌ காயை யடையவேண்டும்‌. இல்லாவிடின்‌ 
அப்பதி இறப்புறாது'' எனக்‌ கூடிச்‌ சவலோகத்‌ 
_ தியாகரையும்‌ பணிந்து *கா௫மாககரினிழற்‌ சங்கை 
யுற்றிடக்‌ கருணை புரிதி! என்று இரக்தனர்‌. 
கங்கையும்‌ ஆலயத்தினுட்‌ புகுந்து இறைவ 
வணங்கி கிற்க, இறைவன்‌ கங்கையை நேரல்இ 
நீ இத்தலத்தினத்‌ தரி௫த்தாய்‌; கா௫மாககர்‌ 
செல்லுதி'”' என ஆக்ஞாபித்தார்‌. “புரமெரித்த 
"தேவே! கின்‌ அருளி௫வா௫ற்‌ போதுின்றேன்‌!? 


14 


எனக்‌ கங்கையும்‌ விண்ணப்பித்தாள்‌ அவ்‌ 
விரக்கமான மொழியினைக்‌ கேட்ட இறைவன்‌ 
இன்று கார்த்திகை ஞாயிறாகலின்‌ ஆண்டு 
தோறும்‌ இக்காளில்‌ இங்கு இப்பொழுது வந்த 
வாறே வந்து தரி௫த்துச்செல்க'” என்ற அருளிச்‌ 
செய்தான்‌. கங்கையும்‌ சன்றெனத்தேறிப்‌ பண்ரது 
_- காசியை யடைந்தாள்‌. 


திருஞானசம்பத்தர்‌:- உலகம்‌ உய்யவும்‌ 
சமண்வலி அழியவும்‌ சைவக்தழைக்கவும்‌ சீகாழிப்‌ 
பதியில்‌ அவகரித்த செம்மல்‌. மூன்றாம்‌ பிராயத்தி 
லேயே அ௮ம்மையப்பரால்‌ மெய்ஞ்ஞானத்கோடு சிவ 
ஞானமும்‌ அளிக்கப்பெறறுத்‌ திருஞான சம்பக்தம்‌ 
பெருமானாமயினார்‌. இறைவனது அருள்வழியே 
அடியார்களோடு சிவகலங்கள்‌ தோறுஞ்‌ சென்று 
அமுதளாவிய தண்டமிழ்‌ மொழியால்‌ பாசுரங்கள்‌ 
பாடிப்‌ பொற்றாளம்‌, சிவிகை, முத்துவிதானம்‌, 
பொற்கிழி, படிக்காசு முதலியன இறைவனால்‌ 
தரப்பெற்றும்‌; விடத்தால்‌ ' இறச்க வணிகனை . 
உயிர்ப்பித்தல்‌, மறைக்‌௪தவினை அடைத்தல்‌, 
பாண்டினாடு சென்று சமணர்களை வாதில்‌ வென்று 
இருநகீற்றொளி தழையச்‌ செய்தல்‌, மட்பாண்டத்‌ 
துள்ள என்பைப்‌ பூம்பாவையாய்‌ உயிர்ப்பித்தல்‌ 
முதலிய எண்ணிறக்த அற்புதங்களா கிகழ்த்தி 
யும்‌ சீகாழி வந்தடைந்தனர்‌. தாய்‌ தந்தையார்‌ 
சுற்றம்‌ முகலியோர்களது வேண்டுகோட்டுணங்க 
தமது பதினாறாவது பிராயத்தில்‌ நல்லூரின்கண்‌ 


ப்ர 


15 


நம்பாண்டார்‌ நஈம்பிகளது திருமகளா௫ய தோத்திர 
பூரணியை மணஞ்செய்ய அடியார்கள்‌ அனைவரும்‌ 
புடைசூழ சிவிகை ஊர்ந்து இத்தலத்திற்கு வந்‌ 
தருளினர்‌. வேதியர்‌ ஈம்பாண்டார்‌ இல்லில்‌ வேத 
விதிப்படி மணச்சடங்கயெற்றினார்கள்‌. அக்னியை 
மணமகளோடும்‌ வலம்வரும்போது திருவருளால்‌ 
இவ்வக்கினியாவது கம்மிறைவன்‌ திருவுருவே என்ற 
எண்ணம்‌ வர, இவ்வுலகியல்‌ வாழ்க்கை தொடர்க்‌ 
ததே என்று நினைந்து வருந்தி **இல்லாளோடும்‌ 
நின்பாதமலர்‌ சேரும்‌ பருவம்‌ ஈதென்று'' விண்ணப்‌ 
பி.த்தனர்‌. சவ்லோகத்தியாகரது ஆலயத்தை 
கோக்கு மணமகளோரடும்‌ மணத்தின்‌ வந்த அனைவ 
ரோடும்‌ எழுக்கருளினர்‌. அவ்வமயத்து அரனார்‌ 
உருவேயாய்‌ விளங்கு மெய்ஞ்ஞான ஒளியாய்‌ விண்‌ 
ணுற நிமிர்ந்து கின்று வாசலும்‌ வகுத்துக்காட்டி 
யருளினர்‌. ஞானச சம்பந்தர்‌ ஆனையின்படியே 
மணத்து வந்திருந்த முருகர்‌, நீலநக்கர்‌, பெரும்‌ 
பாணர்‌ முதலிய அளவிறந்த அடியார்கள்‌ ௮ச்‌ 
சோதியினுட்‌ புக்கனர்‌. 


அருட்சோதிக்குதக்‌ தண்மையுமுண்டென இலர்‌ 
அறியாது அஞ்சி மீண்டு செல்லத்‌ தலைப்பட்டனர்‌. 
நந்தியம்‌ பெருமானும்‌ அவர்களுக்கு முன்னர்‌ ஓடி. 
வத்து, அதிலும்‌ அகப்படாது ஓடுகின்றவர்‌ 
களைப்‌ பாய்வதுபோல்‌ முனிந்து தீங்இழைக்காமல்‌ 
கொணர்க்தார்‌. பிள்ளையார்‌ அவர்களை கோக்க 
“நீவிரும்‌ தீர்த்தத்தில்‌ நீராடி. சோதியுட்‌ புகுமின்‌?? 


16 


என்ன, யாவரும்‌ அதில்‌ மூழ்தி கின்றார்கள்‌. 
அப்போது உமையம்மையார்‌ தோன்ி அவர்‌ 
களுக்கு வெண்ணீறு அளிக்க சவஞானமடைதந்து 
சோதியுட்‌ புகுக் தார்கள்‌. இறுதியாக ஞானசம்‌ 
பர்தப்பிள்ளையார்‌ தாமும்‌ தம்‌ காதலியைக்‌ கைப்‌ 
பற்றிக்‌ “காதலாக'! என்னும்‌ திருப்பதிகத்தை 
ஒதி சோதியுட்‌ புகுந்து கலக்து மீளா கெறியாகய 
ப.தமலரின்‌ நிழல்‌ சேர்ந்தார்‌. . 


1. தீர்த்தங்கள்‌ 


பஞ்சாக்கர தீர்த்தம்‌, . பிருகு தீர்த்தம்‌, அசுவ 
தீர்த்தம்‌. வ௫ிஷ்ட தீர்த்தம்‌, அத்திரி தீர்த்தம்‌, 
வியாச தீர்த்தம்‌, மிருகண்டு தீர்த்தம்‌, அகத்திய ' 
தீர்த்தம்‌, சமதக்னி தீர்த்தம்‌ முகலிய தீர்த்தங்கள்‌ 
இருக்கின்றன. பஞ்சாக்கர தீர்த்தம்‌ நீங்கலாக 
ஏனைய எட்டுத்‌ தீர்த்தங்களும்‌ இழ்தீதிசை முதலாக 
முறையே எண்திக்குகஸிலும்‌ அமைத்திருக்‌ 
இன்றன. ஆங்காங்கு அமைக்கப்பட்ட மூணிவர்‌ :. 
கள்‌ பெயரால்‌ அவ்வெட்டுத்‌ தீர்த்தங்கட்கும்‌ பெயர்‌ 
கள்‌ வழங்கப்பெறுன் றன. 


பஞ்சாக்கர தீர்த்தம்‌: இறைவன்‌ பேரருளால்‌ 
தனது கரத்திலுள்ள சூலப்படையினை பூமியில்‌ 
காட்டி எடுத்து அப்பள்ளத்தில்‌ முடியிலுள்ள 
கங்காகீரினைப்‌ பெய்து நிறைத்து ஆன்மாக்கள்‌ 
மூழ்கு உய்யும்பொருட்டு வேதம்‌ கான்‌ னும்‌ மெய்ப்‌ 


17 


பொருளாவதும்‌, காதலாகி ஒதுவார்தமை கன்‌ 
னெழறிக்‌ குய்ப்பதுமான பஞ்சாக்கரக்தைக்‌ தாபித்‌ 
தான்‌. அதனால்‌ இப்பெயாபெற்றது. 


வேதாந்தனென்னும்‌ அக்தணன்‌ காமனுடன்‌ 
போர்செய்ய ஆற்றராதவனாடு அவன்‌ வயப்பட்டு 
மடவாரின்பத்தில்‌ ஈடுபட்டும்‌, வமிப்போவார்ககா£ 
வதைத்துப்‌ பொருகா அபகறித்தும்‌ வாழ்ந்து 
- வந்தான்‌. குல ஒழுக்கத்தை விட்டான்‌. தாய்‌ 
தந்தையாகள்‌ கூறும்‌. சொற்களையும்‌ கேட்டர 
னில்லை. தன்னைத்‌ துன்புறுத்திய சுற்றத்தார்‌ 
சஞுக்குப்‌ . பயந்து தன்‌ ஊரைவிட்‌ டகன்றான்‌. 
ஊர்ளராப்த்‌ இரிர்தான்‌. ஆங்காங்கும்‌ அவனோ 
டொத்த குணமுடைய நண்பர்கள்‌ பலர்‌ கூட்டுற 
வாயினார்கள்‌. அக்கூட்டுறவு அவனது குணத்தைப்‌ 
பெருகச்‌ செய்தது. 


இவ்வாறு இவன்‌ தஇிரிக்தலைகந்து. இறுதியாக 
கல்வினைப்‌ பயனால்‌ இத்தலத்து வந்தான்‌. அப்‌ 
போது கோடைக்காலமாதலின்‌ . இத்தீர்க தத்தில்‌ 
கீராடினான்‌. எழுந்தான்‌. சிவலோகத்தியாகருருவம்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்பட்டது. அன்றிரவு இத்தலகத்‌ 
தில்‌ தங்கினான்‌. மறுகாள்‌ புறப்பட்டுப்‌ பல இடங்‌ 
களுக்குஞ்‌ சென்றான்‌.  கசூறித்த வயது முடித்த 
வுடன்‌ இயமதாதுவர்களால்‌ கரகலோகத்திற்குள்‌ 
கொண்டுபோகப்பட்டான்‌. அப்போது வழியில்‌ 
சிவகணங்கள்‌ தோன்றித்‌ தடுத்து, “*தரலுவர்களே! 


18 


இவன்‌ நல்லூரில்‌ பஞ்சாக்கர தீர்த்தத்தில்‌ நீராடி. 
யதனால்‌ பாவங்கள்‌ தீர்ந்துவிட்டன” என்று கூறித்‌ 
தூதுவர்களிடத்திருந்து விடுவித்த, விமானத்‌ 
தின்‌ மீதிருத்தி வானரமகளிர்‌ சூழக்‌ கயிலைக்கு 
அழைத்துச்‌ சென்று இறைவன்‌ இருமுன்‌ விட்ட 
னர்‌. உடனே வேதாந்தன்‌ வீழ்க்து வணங்கி அப்‌ 
பெருமான்‌ ஆணைப்படி. கணாதிபனா௫ கித்திய வாழ்வு 
பெற்றிருக் தான்‌. 


6. தலலிருட்சம்‌ 


தலவிருட்சம்‌ வில்வம்‌. 


9. வழிபட்டோர்கள்‌ 


பிரமன்‌, முருகன்‌, வேதாந்தன்‌, வூட்டர்‌, 
பராசரர்‌, பிருகு, விசுவாமித்திர்‌, சமதக்னி, 
அத்திரி, துருவாசர்‌, ௮சுவர்‌, வியாசர்‌, மிருகண்டு, 
அகத்தியர்‌, மாந்தாதா, காகமாமுணிவர்‌, கங்கை 
ஆகியோர்கள்‌ இத்தலத்திறைவனை வழிபட்டுப்‌ 
பற்பல பேறுகளைப்‌ பெற்றுள்ளார்கள்‌. ்‌ 


த ற்றுக்கோயில்கள்‌ 


_ தென்மேற்கு மூலையிலும்‌ வடமேற்கு மூலை 
மிலுமாக இரு விகாயகராலயங்கள்‌ இருக்கன்‌ றன. 


19 
11. மண்டபங்கள்‌ 


சிறப்பாக உள்ளது நூற்றுக்கால்‌ மண்டபம்‌. 
உற்சவ மண்டபம்‌ எனவும்‌ வழங்கப்படும்‌. 


12. சிற்பங்கள்‌ 


இல இற்பங்கள்‌ பல்லவர்கள்‌ காலத்துச்‌ 
சிற்பத்திறனை விளக்கூவனவாக இருக்கின்றன. 


18. நித்தியபூஜைகளும்‌, திருவிழாக்களும்‌ 


காரண காமிக ஆகமமுறைப்படி நரடோறும்‌ 
ஐச்துகால பூஜைகள்‌ உடைபெறுஇன்‌ றன. வைகா௫ 
"மாதத்தில்‌ பிரமோற்சவம்‌ .ஈகடைபெறுஇன்றது 


பிரமோற்சவம்‌ முடிந்த மூன்றாம்தாள்‌ வைகாஇ 
மூலத்தன்று தோத்திர பூரனாம்பிகையோடு திரு 
ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ . திருமணம்‌, பஞ்சரக்‌ 
கரத்‌ தருப்பதிகமாய தேவார தோத்திரத்துடன்‌ 
மூத்தியெய்திய காட்ட ஆவை திருவிழாவாக 
தடத்தப்பெறுகன்‌ றன. 


14. சொத்துக்கள்‌ 
 தன்செயில்‌ சுமார்‌ 110 ஏக்கரும்‌, புன்செயில்‌ 


“சுமார்‌. 10 ஏக்கரும்‌ கிலங்கள்‌ இருக்கின்றன. 
சுமார்‌: 1500 ரூ மதிப்புள்ள. திருவாப் ரணங்களிருக்‌ 


90 


இன்றன. சர்க்காரிலிருந்து மோகினித்தொகை. ரூ 
510-8-0 இடைக்கிறது. வெள்ளி ரிஷப வாசன 
மொன்றும்‌ இருக்கிறது. 


15. திருப்பணி 


அம்மையார்‌ கோயில்‌ இராஜகோபுரம்‌ பழுனு 
- பட்டிருந்தகால்‌ அதனை இடித்தெடுத்து விட்டுக்‌ 
- கோபுரவேலை காட்டிக்‌ கமட்டப்பெற்றுள்ளது. 
சுவாமி. சந்ததி மகாமண்டபத்தில்‌ உடைந்து 
போயிருந்த மேற்பாவுக்கற்களை எடுத துவிட்டுப்‌ 
புதுக்கற்கள்‌ போடப்பெற்றன. சபைக்குப்பக்கத்‌ 
தில்‌- பந்தோபஸ்து அறை ஒன்று கட்டப்பட்டிருக்‌ 
இறது. சுவாமி கோயில்‌ பிராகாரமுழுதும்‌ ௪மிட்‌ 
டி.க்கல்‌ போட்டுக்‌ களவரிசை செய்யப்பெற்றது. 
சுவர்கள்‌ முழுவதும்‌ சுண்டி வெள்ளை பதியப்‌ 
பெற்றன. மேலப்‌ பிராகாரத்தில்‌ நந்தவனத்திற்‌ 
குச்‌ சுற்றுச்‌ சுவர்கள்‌ கட்டி. வளர்ச்சி செய்விக்கப்‌ 
பெற்று வருகிறது. திருக்குளமும்‌ பாய்கால்‌ வடி. 
கால்‌ கட்டிச்‌ சுத்தமாக வைக்கப்பெற்று வருஇறது. 
திருஞான சம்பந்த சுவாமி கோயில்‌ மதில்களுட்பட 
. பழுது பார்த்துச்‌ சிமிட்டிபூசப்‌ பெற்றது, 


10. சமயப்பணி 


உற்சவ நாட்களிலும்‌ ஏனைய இறப்பு நாட்‌ 
களிலும்‌ புலவர்களால்‌ சமயச்‌ சொற்பொழிவுகள்‌ 


21 


நிகழ்த்‌ தவிக்கப்‌ பெறுஇன்றன. யாத்திரை 
செய்வோர்கள்‌ தலப்பெருமையினைச்‌ சுருக்கமாக 
அறிந்து வழிபட்டுய்யவேண்டி ' ஆச்சாள்புரத்‌ தல 
வரலாறு என்னும்‌ உரைகடைழால்‌ ௮ச்சியற்றி 
வழங்கப்படுகிறது. இது இப்பொழுது ர்கள்‌. 
வது பதிப்பாக: வெளிவருகிறது. 


17. நிர்வாகம்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீன 
_ பரிபாலனத்திற்கு உட்பட்ட தேவஸ்தானங்களுள்‌ 
ஒன்று. ஆதீன கர்த்தரவர்களாக எழுந்தருளி 
யிருக்கும்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசக ஞானசம்பந்த 
பரமாசாரிய ௬வாமிகள்‌ அவர்கள்‌ ஆதீன கர்த்தா 
ஸ்தானத்தை வடக்க ஆரம்பித்த (26-0-38)முதல்‌ 
இவ்‌ வாலயத்தையும்‌ பரிபாலனம்‌ செய்து ௫ 
இன்ருர்கள்‌. 


18. கல்வெட்டுக்கள்‌ 


பெரிய பிராகாரத்தில்‌ உள்ள திருமதிலில்‌ 
5-பக்கங்களிலும்‌ கல்வெட்டுக்கள்‌ காணப்படு 
இன்றன. உட்பிராகாரத்திலும்‌, வடக்குப்‌ பிரா 
காரத்தின்‌ உட்சுவரிலும்‌ . காணப்படுகசன்‌ றன. 
1918-ல்‌ அரசாங்கத்தார்‌ அவைகளுக்கு நகல்‌ 
எடுத்துப்‌ போயிருக்கின்றார்கள்‌. தஞ்சை ஜில்லா 
கெஜட்டியர்‌ 254, 3565-ம்‌ பக்கங்களில்‌ இவ்விடத்‌ 


22 


தில்‌ ஆங்கிலேயருக்கும்‌ தஞ்சை மன்னன்‌. படை 
களுக்கும்‌ 1749-ல்‌ ஒரு பெரும்‌ கடும்போர்‌ நிகழ்ச்‌ த 
தாகவும்‌ அதில்‌ லாரென்ஸ்‌ என்பவர்‌ இக்கோயிலைக்‌ 
கைப்பற்றுவ- தென்ற தீர்மானத்தில்‌ இருந்த 
தாகவும்‌, கோயிலைக்‌ காப்பாற்றும்‌ கருத்துடன்‌ 
அங்கிருந்த பிராமணர்கள்‌ கோயிலின்‌ உள்ளே 
இருக்கும்‌ புணிகமான இடங்க அமித்துவிடாம 
லிருக்கும்படி. வேண்டிக்கொண்டு திறந்து விட்ட 
தாகவும்‌, குறிப்பிடப்பட்டிருக்க்‌ றன. 


18. புராணங்களும்‌ திருப்பாடல்களும்‌ 


கொட்டையூர்‌ சிவக்கொழுக்து தே௫கரவர்‌ 
சளால்‌ இயற்றப்பட்ட தலபுராணம்‌ அ௮ச்ூடப்‌. 
பட்டிருக்கிறது. 881 திருவிருத்தங்கள்‌ கொண்டது . 
திருஞானசம்பக்த சுவாமிகள்‌ அருளிய இருப்பாடல்‌' 
கஞஷம்‌ உள்ளன. 


இருச்சிற் றம்பலம்‌, 
கல்லூர்ப்‌ பெருமணம்‌ வேண்டா கழுமலம்‌ 
பல்லூர்ப்‌ பெருமணம்‌ பாம்டுமெய்‌ யாய்த்தில 
சொல்லூர்ப்‌ பெருமணஞ்‌ கூடலே தொண்டர்‌ 
ஈல்லூர்ப்‌ பெருமண . மேயஈம்‌ பானே. 


தருமண லோதஞ்சேர்‌ தண்கட ஸித்திலம்‌ 

ட, பருமண லாச்கொண்டு பாவைசல்‌ லார்கள்‌ 
வருமணங்‌ கூட்டி மண்ஞ்செயு ஈல்லூர்ப்‌ 
பெருமணத்‌ தான்பெண்ணொர்‌: பாகங்கொண்‌' டரனே? 


2 


அன்புறு சிச்தைய .ராஇ யடியவர்‌ 
ஈன்புறு ஈல்லூர்ப்‌ .பெருமண மேவிநின்‌' 
நின்புறு மெச்தை யிணையடி யேத்துவார்‌ 
அன்புறு வாரல்லர்‌ கொண்டுசெய்‌ வாசே. 


வல்லியங்‌ தோலுடை யார்ப்பதத போர்ப்பது 
சொல்லியல்‌ வேழத்‌ அரிவிரி கோவணம்‌ 

சல்லிய லார்தொழு ஈல்லூர்ப்‌ பெருமணம்‌ 
-புல்க்ய வாழ்க்கையெம்‌ புண்ணிய ஸார்க்கே. 


ஏதுக்‌ தீரிடு காட்டெரி யாடிவெண்‌ 
ணீறுகர்‌ . தீர்நிரை யார்விரி  தேன்கொன்றை 
சாறுகக்‌ தீர்திரு ஈல்லூர்ப்‌ பெருமணம்‌ 
வேறுகச்‌ தீருமை கூறுகச்‌ தீரே. 


சட்டப்பட்‌ டார்க்கெளியான்‌ செங்கண்‌ வேட்டுவப்‌: 
பட்டங்கட்‌ டுஞ்சென்னி யான்பதி யாவது 
கட்டக்கொட்‌ டாட்டறா சல்லூர்ப்‌ பெருமணச்‌ 


இட்டப்பட்‌ டாலொத்தி ராலெம்‌ பிரானிசே, 


மேகத்த சண்டனெண்‌ டோஎன்வெண்‌ ஸணீற்றுமை 
பாகத்தன்‌ பாய்புலித்‌ தோலொடு பச்தித்த 
நாகத்த னல்லூர்ப்‌ பெருமணத்‌ தானல்ல 
போகத்தன்‌ யோகத்தை யேபுரிச்‌ தானே, 


தகரும்‌ தீரன்று தாளா லரக்கனை 

உக்கிருர்‌ தொல்க வுயர்வரைக்‌ €ழிட்டு 
ஈக்கரும்‌ தீரின்று ஈல்லூர்ப்‌ பெருமணம்‌ 
புக்கரும்‌ திரெமைப்‌ போக்கரு எீசே. 


24 


ஏலுர்தண்‌ டாமஹை யானு மியல்புடை 
மாலுர்தம்‌ மாண்பறி இன்றிலர்‌. மாமறை 
சாலுக்சம்‌ பாட்டென்பர்‌ நல்லூர்ப்‌ பெருமணம்‌ 
போலுந்தங்‌ கோயில்‌ புரிசடை யார்க்கே. 


ஆத ரமணொடு சாக்கியர்‌ தாஞ்சொல்லும்‌ 
பேதைமை கேட்டுப்‌ பிணக்குறு வீர்வம்மின்‌ 
சாதனை ஈல்லூர்ப்‌ பெருமண மேவிய 
வேதன தாடொழம வீடெளி தாமே, 


கறும்பொழிற்‌ காழியுண்‌ ஞானசம்‌ பச்தன்‌ 
பெறும்பக நல்லூர்ப்‌ பெருமணத்‌ தானை 
உறும்பொரு ளாற்சொன்ன வொண்ட..ரீழ்‌ வல்லார்ச்‌ 
கறும்ப(றி பாவ மவல மிலரே. 


இருச்சிற் உம்பலம்‌ 
காத லாக்‌ கூத்துகண்‌ ணீர்மல்க 
ஒது வார்தமை ஈன்னெறிக்‌ குய்ப்பது 
வேத சான்ினு மெய்ப்பொரு ளாவத 
காத னாமம்‌ ஈமச்சி வாயவே. 


நம்பு வாரவர்‌ நாவி னவிற்றினால்‌ 
வம்பு ஈசாண்மலர்‌ வார்மத வொப்பது 
செம்பொ ஸனார்தில கம்முல குக்கெலாம்‌ 
ஈம்ப னாமம்‌ ஈமச்சி வாயவே. 


செக்கு ளார்வ மிகப்பெரு இர்கினைர்‌ 
தக்கு மாலைகொ டங்கையி லெண்ணுவார்‌ 
தக்க வானவ சாத்தகு விப்பது 

ஈக்க னாமம்‌ ஈமச்ச வாயவே, 


35 


இயமன்‌ றாதரு மஞ்சுவ ரிஸ்சொலால்‌ 
ஈயம்வர்‌ தோதவல்‌ லார்தமை ஈண்ணீனால்‌ 
நியமர்‌ தாணினை வார்க்சி யானெற்றி 


ஈயன ஸாமம்‌ ஈமச்சி வாயவே. 


கொல்வா மேனும்‌. குணம்பல ஈன்மைகள்‌ 
இல்லா ேனு  மியம்புவ சாயிடின்‌ 
எல்லாத்‌ தீங்கையும்‌ நீங்குவ ரென்பரால்‌ 
ஈல்லார்‌ காமம்‌ ஈமச்ச வாயவே. 


மர்த ரம்மன்ன பாவங்கண்‌ மேவிய 
பக்த னையவர்‌ தாமும்‌ பகர்வரேல்‌ 
சச்தும்‌ வல்வினை செல்வு மல்குமால்‌ 
ஈநஇி சாமம்‌ ஈமச்‌?) வாயவே, 


ஈரக்‌ மேழ்புக காடின ராயினும்‌ 
உசைசெய்‌: வாயின சாயி ஸருத்திரர்‌ 
. விரவி யேபுகு வித்திடு மென்பரால்‌ 


வசத ஸனாமம்‌ சமச்சி வாயவே. 


இலங்கை மன்ன ஸனெடுத்த வடுக்கன்மேல்‌... 
,தலங்கொள் கால்விரல்‌ சங்கர னூன்றலும்‌ 
மலங்கி வாய்மொழி செய்தவ னுய்வகை 
ஈலங்கொ ணாமம்‌ ஈமச்சி வாயவே. 


போதன்‌ போதன கண்ணனு மண்ணறன்‌ 
பாதம்‌ தான்முடி கேடிய பண்பராய்‌ 
யாதல்‌ காண்பரி தாக. யலச்தவர்‌ 

ஒது ஈரமம்‌ ஈமச்‌? வாயவே 


26 


கஞ்‌” மண்டையர்‌ கையிலுண்‌ கையர்கள்‌ 

வெஞ்சொன்‌ மிண்டர்‌ விசவில சென்பரால்‌ 
விஞ்சை யண்டர்கள்‌ வேண்ட வழுதுசெய்‌ 
கஞ்சுண்‌ கண்ட னமச்சி வாயவே. 


சக்தி காமம்‌ ஈமச்சவாொ யெனும்‌ 
சச்தை யாற்றமிழ்‌ ஞானசம்‌ பர்தன்சொல்‌ 
எத்தை யான்மூழ்ச்‌ தேத்தவள்‌ லாரெலாம்‌ 
பக்த பாச மறுக்க வல்லார்களே. 


-இருஞானசம்பந்தர்‌. 


காழிசா டுடையபிரான்‌ கழல்வணங்க மூழ்வெய்‌,த 
ஆழியினும்‌ மிகப்பெருகு மாசையுடன்‌ திருமுருகர்‌ 
வாழிதிரு நீலாக்கர்‌ முதற்றொண்டர்‌ மற்றெனையோர்‌ 
சுழுசெடுஞ்‌ ச.ற்றமுடன்‌ தோணிபுரச்‌ தொழு தணைக்தார்‌. 


பெருமூழ்ச்ச யடன்செல்லப்‌ பெருக்‌ தவத்தால்‌ பெற்றவரும்‌ 
மருவுபெருல்‌ ளையான மழறையவரு முடன்கூடித்‌ 
-இருவளர்ஞா னத தலைவர்‌ திருமணஞ்செய்‌ தருளுதற்குப்‌ 
பருவமிது'” என்றெண்ணி அறிவிக்கப்‌ பால்கணைச்கதார்‌. 


அருமறையோ சவர்பின்னுல்‌ கைதொழுதல்‌ கறிவிப்பார்‌ 
*இருநிலத்‌,து மறைவழக்கம்‌ எடுத்திர்‌£ர்‌ ஆதலினால்‌ 
வருமுறையால்‌ ௮றுதொழிலின்‌ வைதிகமா கெறியொழுகும்‌ 
இருமணஞ்செய்‌ தருளுதற்கு;்‌ இருவுள்ளஞ்‌ செய்யும்‌!'என, 


மஹறைவாழ அர்‌. தணர்தம்‌ வாய்மையொழுக்‌ கம்பெருகும்‌ 
அதுறைவாழச்‌ சுற்‌.றத்தார்‌ தமக்கருளி உடன்படலும்‌ 
பிறைவாழுச்‌ திருமுடியிற்‌ பெரும்புவலோ டரவணிக்த 
கழறைவாழுங்‌ கண்டத்தார்‌ தமைத்தொழுது மனங்களித்தார்‌. 


24 


ஏதமில்‌£ர்‌ மறையவரின்‌ ஏற்றகுலத்‌ தோடி.சைவால்‌ 
சாதர்திருப்‌ பெருமணச்ு ஈம்பாண்டார்‌ ஈம்பிபெறும்‌ 
காதலியைக்‌ காழிரசா டுடையபிரான்‌ கைப்பிடிக்கப்‌ 
போதுமவர்‌. பெருந்தன்மை எனப்பொருர்‌்த எண்ணினார்‌. 


“ஞானபேோ ஸகருக்கு ஈற்றவத்தின்‌ ஒழுக்கத்தால்‌ 
ஊனமில்‌ லத்தும்பால்‌ மகட்பேச வர்த'"ன 
அனபே றர்தணர்பால்‌ ௮அருளுடமை யாம்‌” என்று 
வானளவு நிறைக்தபெரு மனமகிழ்ச்சி யொடுமொழிவார்‌. 


(உம்முடைய பெருர் தவத்தால்‌ உலகனைத்தும்‌ ஈன்றளித்த 
அம்மைதிரு முலைப்பாலிற்‌ குழைர்த௮ ரமு. அண்டார்க்‌ 
கெம்முடைய குலக்கெழுக்தை யாழுய்யக்‌ தருன்றோம்‌ 

- வம்மின்‌?என உரைசெய்து மனமகழ்கச்து செலவிடுத்தார்‌. 


” பேருவகை யாலிசைவு பெற்றவர்தாம்‌ மீண்டணேர்‌.௮ 
காருலவு மலர்ச்சோலைக்‌.. கழுமலத்தை வர்தெட்.இச்‌ 
€ருடைய பிள்ளையார்க்‌ கவர்கேர்ர்த படிசெப்பிப்‌ :: 
பார்குலவுஈ்‌. இருமணத்தின்‌ பான்மையினை த்‌ தொடங்குவார்‌. 





வேக வாய்மையின்‌ விதியுளி வினையினால்‌ விளங்க 
ஓதி நீருல இயன்முறை ஒழுக்கமும்‌ பெருகச்‌ 
காதல்‌ .நீள்‌திருச்‌ தொண்டர்கள்‌ மறையவர்‌ கவினார்‌ 

- மாதர்‌ மைச்தர்பொழ்‌, காப்புசாண்‌ சகர்வலஞ்‌ செய்தார்‌. 


ஆர்வம்‌ மிக்கெழும்‌ அன்பினால்‌ மலசயன்‌ அனைய ௯ 
சீர்ம றைத்தொழிற்‌ சடங்குசெய்‌ திருச்‌ துநால்‌ முனிவர்‌ 
பரர்வ ழிப்பட வருமிரு வினைகளின்‌ பர்தச்‌ 

பார்பொ ழிப்பவர்‌ . இருக்கையிற்‌ காப்புசாண்‌ சாத்த, " 


28 


ஏல  இர்£லம்‌ யாவையும்‌ எழுச்சிமுன்‌ காட்டும்‌ 
காலை செய்வினை முற்றிய கவுணியர்‌ பெருமான்‌ 
மூல மாகிய தோணிமேல்‌ முதல்வரை வணகூச்‌ 
சீல மார்திரு .வருளினால்‌ மணத்தின்மேற்‌ செல்வார்‌. 


தவச சாள உய்க்குக்‌ தனிக்குடை. நிழற்றச்‌. சாரும்‌ 
பவமறுதி தாள வல்லார்‌ பாகமுள்‌ எத்துக்‌ கொண்டு 
। புவனங்கள்‌ வாழ வக்த பூக்‌தசாய்‌ வேர்தர்‌ போர்‌ 
:இவனமர்ர்‌ அறையும்‌ சல்லூர்த்‌ இருப்பெரு மணத்தைச்‌ சேர்ர்தார்‌. 


விண்ணவர்‌ மலரின்‌ மாரி விசும்பொளி தழைப்ப வீச 
ம்ண்ணகம்‌ நிறைந்த கந்த மந்தமா ர௬ுதமும்‌ வீசக்‌ 
கண்ணொளி விளக்கம்‌ மிக்கார்‌ காமர்தோ ரணங்களூடு 
புண்ணிய்‌ விளைவு போல்வார்‌ பூம்பக்தர்‌ முன்பு சார்ச்தார்‌. 


ஆங்குமுன்‌ னிட்ட செம்பொன்‌ ௮ணிமணிப்‌ பீடர்‌ தன்னில்‌ 
ஒக்கெய ஞானவெள்ளம்‌ உள்நிறைச்‌ தெழுவ தென்னத்‌ 
தாங்க முத்தின்‌ பைம்பூண்‌ தண்ணிலா எறிப்ப ஏறிப்‌. 
பாங்கொளி-ஃபரப்பி நின்றார்‌ பரசம யங்கள்‌ வீழ்ச்தார்‌, 


'இருமகட்‌ கொடுக்கப்‌ பெற்ற செழுமழறை முனிவர்‌ தாமும்‌ 
அருமையான்‌ முன்செய்‌ மெய்ம்மை அருந்தவ மனைவி யாரும்‌ 
'பெருமூழ்ச்‌ சிமினாம்‌ பாதம்‌ விளக்குவார்‌ பிள்ளை யார்முன்‌ 
உரிமையால்‌ வெண்பால்‌ தூநீர்‌ உட்டு தேந்தி வந்தார்‌. 
மகி லகர 

வென்னி. ஞானம்‌ உண்ட பிள்ளையார்‌ மலர்க்கை தன்னில்‌ 
மருவமங்‌ கலநீர்‌ வாசக்‌ கரகமூன்‌ னேந்தி வார்ப்பார்‌ ்‌ 
தருமுறைக்‌ கோத்தி சத்தின்‌ தங்குலஞ்‌ செப்பி “என்றன்‌ 


அருநிதிப்‌ பாவை யாரைப்‌ பிள்ளையார்க்‌ களித்தேன்‌”? என்றார்‌. 


29 


அருப்புமென்‌ முலையி .னார்தம்‌ ௮ணிமலர்க்‌ கைப்பிடி தீ.தங்‌ 
கொருப்படும்‌ உடையபிள்ளை யார்‌.திரு உள்ளச்‌ தன்னில்‌. 
- **விருப்புறம்‌ அங்கியாவார்‌ விடைஉயர்த்தவரே'” என்று 
'தஇருப்பெரு மணத்தைமேவஞ்‌ சிச்தையில்‌ தெளிந்து செல்வார்‌. 


மந்திர முறையால்‌ உய்த்த எரிவல மாக மாதர்‌ 

- தந்திருக்‌ கையைப்‌ பற்றுச்‌ தாமரைச்‌ செக்கை யாளர்‌ : 

* இந்தஇல்‌ லொழுக்கம்‌ வந்து சூழ்ந்ததே இவள்‌ தன்னோடும்‌. 
_ அந்தமில்‌ சிவந்தாள்‌ சேர்வன்‌”” என்னும்‌ ஆதரவு பொங்க. 


. மலர்பெருங்‌ சேயும்‌ தொண்டர்‌ கூட்டமும்‌ மல்இச்‌ சூழ 





அலஇல்மெஞ்‌ ஞான. ததல்லை ௮டைவு௮ங்‌ குறிப்பால்‌ 
உலூனெம்‌: மருங்கும்‌ நீக்க உடன்‌௮ணைர்‌ தருளவேண்டுத 
குலமணம்‌ புரிவித்‌ தார்தங்‌ கோயிலை கோக்வெந்தார்‌? 






இவனமாச்‌ தருளுஞ்‌ செல்வத்‌ இருப்பெரு மணத்% ன்ட்‌ 
,சவ்கெறி. வளர்க்க வந்தார்‌ தலைப்படுஞ்‌ சார்பு: 
“பவமற: என்னை முன்னாள்‌ ௮ண்டஅ௮ப்‌ பண்‌: 
சவமலர்ப்‌ பாதங்‌ கூட்டும்‌. என்னுகல்‌ லுணர்‌ 


காதல்மெய்ப்‌ பதிகம்‌ “கல்லூர்ப்பெருமணம்‌'” எடுத்‌ தககண்டோர்‌ 
'தீதுறு பிறவிப்‌ பாசம்‌. இர்த்தல்‌ செம்பொருளாக்‌-கொண்டு 
**ரரதனே!.. ஈல்லூர்‌ மேவும்‌ 'பெருமண ஈம்பனே]. உன்‌ 
பாதமெய்ச்‌ நீழல்‌ சேரும்‌ பருவம்‌” தென்ன பாட. 


தேவர்கள்‌ தேவர்‌ தாமுர்‌ இருவருள்‌ புரிர்து “*நீயும்‌ 

, பூவையன்‌ -ஞளும்‌ இங்குன்‌. புண்ணிய மணத்தின்‌ வந்தார்‌ ' 
யாவரும்‌ எம்பாற்‌ சோதி இதனுள்வச்‌ தெய்தும்‌'” என்று 
மூவுல கொளியால்‌ விம்ம முழுச்சுடர்த்‌ தாணு வாக, 


90 


கோயிலுட்‌ படமே லோங்குல்‌ கொள்கையாற்‌ பெருகுஞ்சோதி 
வாயிலை வகுத்துக்‌ காட்ட மன்னுசர்ப்‌ புகலி மன்னர்‌ 
பாயின இளியால்‌ நீடு பரஞ்சுடர்த்‌ தொழுது போற்றி 
மாயிருள்‌ ஞால முய்ய வழியீனை அருளிச்‌ செம்லார்‌. 


*ஞானமெய்ந்‌ நெறிதான்‌ யார்க்கும்‌ நமச்சிவாயச்சொலாம்‌' என்‌ 
ரோான$€ர்‌ ஈமச்சி வாயத்‌ தஇருப்பதி கத்தை அங்கண்‌ 

வானமும்‌ நிலனும்‌ கேட்க அருள்செய்‌ இம்‌ மணத்தில்‌ வச்தோர்‌ 
ஈனமாம்‌ பிறவி தீ.ர யாவரும்‌ புகுக'' என்ன. 


வருமுறைப்‌ பிறவி வெள்ளம்‌ வரம்புகாணா தழுக்தி 
உருவெனுக்‌ அயரக்‌ கூட்டில்‌ உணர்வின்றி மயங்கு வார்கள்‌ 
திருமணத்‌ தடன்சே வித்து மூன்செலுஞ்‌ எறப்பினாலே 
மருவிய பிறவிநறீக்க மன்னுசோ தியிஞட்‌ புக்கார்‌. 


ஆறுவகைச்‌ சமயத்தில்‌ அருச்தவரும்‌ அடியவரும்‌ 
கூறுமறை முனிவர்களும்‌ கும்பிடவக்‌ தணைக்தாரும்‌ 
வெறுதிரு வருளினால்‌ வீடுபெற வக்தாரும்‌ 

ஈதில்‌ பெருஞ்‌ சோதியினுள்‌ எல்லாரும்‌ புக்கதற்பின்‌. 


காதலியைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டுவலக்‌ சோண்டருளிச்‌ 


இதகற்‌ ற வர்தருளும்‌ திருஞான சம்பக்தர்‌ 
காதனெழில்‌ வளர்சோதி ஈண்ணியதன்‌ உட்புகுவார்‌ 


போதகிலை முடிச்தவழிப்‌ புக்கொன்றி உடனாளார்‌. 
சேக்கிழார்‌. 


ஞானசம்பந்தம்‌ பதிப்பகம்‌, தருமபுரம்‌. 


